சொல்லிலக்கணத்தில் 

யாப்பின் செல்வாக்கு 


13-10-1-68 - ல் சென்னையில் நடைபெற்ற 2 - வது 
அனைத்துலகத் தமிழ்க் கருத்தரங்கிற்குச் 

சமர்ப்பிக்கப்பட்டது . ) 


க . வீரகத்தி 
வாணி கலைக் கழகம் 

கரவெட்டி 


சொல்லிலக்கணத்தில் 

யாப்பின் செல்வாக்கு 


[ 3-10-1-68 - ல் சென்னையில் நடைபெற்ற 2 - வது 
அனைத்துலகத் தமிழ்க் கருத்தரங்கிற்குச் 

சமர்ப்பிக்கப்பட்டது ) 


க . வீரகத்தி 
வாணி கலைக் கழகம் 

கரவெட்டி 


முதற் பதிப்பு 


தை 1968 . 


இப்பிரசுரம் திரு . சி . தியாகராசா அவர்களால் யாழ்ப் 
பாணம் மெயின் வீதி 10 - ம் இலக்கத்திலுள்ள கலைவாணி 
அச்சகத்தில் அச்சிடப்பட்டு குக , வைரவனார் அவர்களால் 
வெளியிடப்பட்டது . 1958-68 . 


முன்னுரை 

இரண்டாவது அனைத்துலகத் தமிழாராய்ச்சி மாநாட் 
டின்போது சென்னையில் வைத்து இதனை வெளியிட 
விரும்பினேன் . பணம் தடுத்து நிறுத்தியது . அங்கு 
வெளியிட விரும்பியதற்குக் காரணமும் உண்டு. அதனை 
இங்குக் கூறுவது பண்புக் குறைவாகும் . 

ஒருவேளை 
விரைவில் யான் எழுதவிருக்கும் யான் கண்ட தமிழகம் 
என்ற நூலில் அக் காரணம் கண்காட்டி மறையக் 
கூடும் . 

இக்கட்டுரையைப் படித்து மதிப்பிட்ட , தமிழகத் 
தின் தலைசிறந்த அறிஞரும் , பன்மொழிப் புலவருமா 
கிய உயர்திரு கா . அப்பாத்துரையனார் அவர்கட்கும் , 
ஈழத்து முதுபெரும் பண்டிதராகிய நவாலியூர் சோ . இள 
முருகனார் அவர்கட்கும் என்றும் நன்றியுடையேன் 
இப் பெருமக்கள் தந்த ஊக்கம் என் சிந்தனையைக் 
கனித்து விட்டது ; மொழித்துறையில் என்னை முற்றாக 
இறக்கிவிட்டது . 

தருப்பையிற் கூர்த்த மதியினர் - தமிழின் துறை 
வாய் நுழைந்த திருவினர் என் முடிபு பற்றிய தங்கள் 
கருத்துக்களைத் தெரியத்தரின் , நூலாக விரிவடையும் 
மறு பதிப்பில் அவற்றையும் வெளியிடுவேன் என்பதைப் 
பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

புதுமை போற்றும் புலவரும் , பொன்னான நேரம் 
முழுவதும் இலக்கணத் துறையிலேயே நாட்டம் மிக்க 
வருமாகிய அருமை நண்பர் பண்டிதர் குகவயிரவ 
னார் இதனை வெளியிடும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் . 
நண்பருக்கு என்றும் என் நன்றி . 


வணக்கம் . 


வாணி கலைக் கழகம் , 
கரவெட்டி , 

( ஈழம் ) 
27-1.68 . 


க . வீரகத்தி 


மதிப்புரை 
கா . அப்பாத்துரை 

தொலைபேசி : வீடு : 76073 

பணிமனை : 26220 
எம் . ஏ . ( தமிழ் ) , எம் . ஏ . ( ஆங் . ) 
விசாரத் ( இந்தி ) , எல் , டி . 

" அன்னை இல்லம் " 
முழுநேர உறுப்பினர் 8 , அப்பாத்துரையார் தெரு, 
தமிழக ஆட்சிமொழி ( சட்டத்துறை ) சென்னை .18 
ஆணைக்குழு , சென்னை 

தேதி : 10-1-1968 


தமிழ் வாழ்க 


உலகத் தமிழாய்வு மகாநாட்டியக்கமூலம் தமிழா 
ராய்ச்சி , தமிழாயம் ( Tamilology ) என்னும் ஒரு புதிய 
தேசீய விஞ்ஞானத் துறையாக உயர்வுறத் தொடங்கியுள் 
ளது . இது தமிழக மலர்ச்சியில் , உலக மறுமலர்ச்சி 
யில் ஒரு புதுத் திருப்பம் . தமிழாராய்ச்சிக்கு இது 
புதுத் தூண்டுதல் தந்து அதைப்புதிய உலக மலர்ச்சி 
இயக்கமாக அலைபாய விடுவது ஆகும் . 


கவிதை, இசை ஆகியவை கலைகள் , பயிற்சியும் கல்வி 
யும் அவற்றை வளர்க்கக் கூடும் . ஆனால் அவை கவிஞனை , 
கலைஞனை ஆக்க முடியாது . ஆராய்ச்சிவகையிலும் 
இது உண்மை . ஆராய்ச்சிக்கு இலக்கணமும் பயிற்சி 
யும் அளிப்பதன் மூலம் , ஆராய்ச்சிச் சட்டங்கள் ஆக் 
கப்படமுடியும் . செயற்கை முட்டைகள் போல செப்ப 
முடையன , அவை குஞ்சுபொரிக்கமாட்டா : 


அறிந்த அறிவு பொது அறிவு , ஆராய்ச்சியின் பின் 
னணி . அதில் 

அதில் இடர்ப்பாடு , குறைபாடு காண்பது 
ஆராய்ச்சியின் தொடக்கம் . இது பகுத்தறிவுப்படி . புத 
தறிவு நாடிய அறிவுத்துடிப்பில் எழுந்த புதுக்கருத் 
தொளி விளக்க வழிகாட்டிட வேண்டும் . இது உய்த் 


5 


துணர்வுப்படி , இந்தப்படியே , இது விளக்கமன்று , இது 
விளக்கம் என்று துணிவுகாட்ட வேண்டும்.- இது தருக் 
கப்படி . 


சொல்லிலக்கணத்தில் யாப்பின் செல்வாக்கு என்று 
மகுடமிடப்பட்ட இக் கட்டுரை ஈழத்து ஆராய்ச்சிப் 
புலவர் க . வீரகத்தி அவர்களின் சிறந்த படைப்பு . தமி 
ழின் இலக்கணப்புலமை மரபை இது பின்னணியாகக் 
கொண்டு , அதில் ஓர் இடர்ப்பாட்டைச் சுட்டிக்காட்டி , 
அதில் கருத்தொளி செலுத்தி , அறிஞர் இங்கே ஒரு 
முடிவைத் தம் துணிபாகக் காட்டியுள்ளார் . 


உருபுமயக்கம் , வினை எச்சத் திரிபுமயக்கம் முதலி 
யவை சான்றோர் கவிதைகளில் காணப்படும் ஒரு மரபு . 
உரையாசிரியர்கள் அவற்றைக் கவிஞர் மரபு என்று 
விட்டனர் . அது எவ்வாறு தோன்றிற்று என்ற கேள் 
வியை முதல் முதலாக எழுப்பிய நியூட்டனாக அறிஞர் 
விளங்குகிறார் . 


யாக 


அவர் முடிவே முடிவு என்று எல்லோரும் உடனடி 

ஒத்துக்கொள்ள விரும்பாமலிருக்கலாம் . ஆனால் 
ஒரு முடிவு காணவேண்டிய அவசியத்தை அறிஞர் 
ஏற்படுத்தி விட்டார் . அதை ஒப்பாதவர்க்கும் அது புது 
விளக்கம் நாடும் அறிவு தீட்டிவிடுகிறது . ஆகவே , இது 
இத்துறை ஆராய்ச்சியில் ஒரு தொடக்கம் , 
விதையாகிவிடுகிறது . அதைத் தொடர்ந்து ஆலமரம் , 
படரால மரங்களே இனி வளரக்கூடும் . 


இது மட்டுமன்று , 

ஆசிரியரே குறித்துள்ளபடி , இக்கட்டுரை ஒரு முனை 
முகம் மட்டுமே . அது சுட்டிக்காட்டும் இடர்ப்பாடு 
அறிதோறு அறியாமை காட்டும் ஓர் ஆராய்ச்சித் திறவு 


ஆகும் . 


6 


அரை நூற்றாண்டாக மக்களிடம் எழுந்த ஆராய்ச்சி 
தேசீய ஆராய்ச்சி . அதுவே உறங்கி வந்த கல்லூரிகள் , 
பல்கலைக்கழகங்களில் இப்போது ஆராய்ச்சியைத் தட்டி 
யெழுப்பியுள்ளது . பல்கலைக்கழகங்களின் , கல்லூரிக 
ளின் உயர்தள ஆராய்ச்சிப்பண்டிதர்கள் மீண்டும் 
உறங்கிவிடாமலிருக்க வேண்டுமாயின் , அறிஞர் 
க . வீரகத்தி போன்ற மக்கட் புலவரின் ஆராய்ச்சிகளை , 
தேசீய ஆராய்ச்சிகளை மக்கள் மன்றம் வளர்க்க வேண் 
டும் . 


தமிழகத் தேசீய உள்ளங்கள் இது பற்றிக் கருத் 
துச் செலுத்துமாக . 


கா . அப்பாத்துரை 


பண்டிதர் சோ . இளமுருகனர் . 


" புலவர் அகம் 
நவாலி வடக்கு , 
மானிப்பாய் 
20-1-68 . 


பண்டிதர் க . வீரகத்தி எழுதிய சொல்லிலக்கணத்தில் 
யாப்பின் செல்வாக்கு என்னும் அரிய ஆராய்ச்சிக் கட்டுரை 
யைப் படித்து மகிழ்ச்சியடைந்தேன் . 


இலக்கிய நூல்களின் அமைதிகளை நுட்பமாக 
வாராய்ந்து , இலக்கண நெறிப்படுத்தி இயற்றுறையை 
வளர்க்கும் மரபு , ஆசிரியர் நக்கீரனார் முதலாகச் சுன் 
னைக் குமாரசுவாமிப் புலவர் வரையும் மிக வளம்பட்டு 
வளர்ந்து வந்தது . புலவர்க்குப் பின்பு அத்தகைய 
ஆராய்ச்சிகள் யாழ்ப்பாணத்தில் எழுந்தனவாயினும் ,, 
அவை பல முகத்தாற் பிழைபாடு உடையனவாய்ப் 
பயன் படாது போயின . 


எல்லா வாய்ப்பும் நிறைந்த பல்கலைக் கழகங்களி 
னின்றும் வெளிவர வேண்டிய அரிய நூலைப் பண்டி 
தர் தாமாக முயன்று செய்து முடித்தமை எல்லாரு 
டைய பாராட்டுக்கும் உரியதாகின்றது . 


உருபு மயக்கம் , வினையெச்ச வாய்பாடுகள் என் 
பன பல திறத்தால் விரிந்து கொள்ளுதற்குப் புலவர் 
களின் யாப்புச் செய்கையே காரணம் என்ற அரிய 
கருத்தைத் திட்ப நுட்பமாகத் நமது கட்டுரையில் 
விளக்கியிருக்கின்றார் . ஒருகால் அம்முடிபுகளுட் சில 
பொருந்தாதனவாகலாம் . அவை பொருளல்ல ; புதிய 
துறையிலேயே ஆராய்வு பிறந்தது ; உண்மைகளை 
வெளிப்படுத்துகின்றது என்பதே பொருளாம் . 


8 


தமது இடையறா முயற்சியினாலும் 

முயற்சியினாலும் ஆழ்ந்த புல 
மையினாலும் கூரிய மதிவளத்தாலும் இன்னும் 
துறைப்பட்ட 

ஆராய்ச்சிகளைப் பண்டிதர் செய்தல் 
வேண்டும் என்று விரும்புகின்றேன் . 


தமிழ்ப் புலமையும் , ஆராய்ச்சித் திறனும் அருகிச் 
செல்லும் யாழ்ப்பாணத்திலே பண்டிதரின் முயற்சி மிக 
மேலான தொண்டாகும் . கலைப் பெருமாட்டி அவர்க்கு 
நல்லருள் செய்கவென்று வணங்கி வாழ்த்துகின்றேன் 

சோ . இளமுருகனர் . 


சொல்லிலக்கணத்தில் யாப்பின் செல்வாக்கு 


புகுமுகம் 


( 1 ) பா என்பது பரந்து பட்டுச் 
பாவும் செல்லும் ஓசை என்பர் நச்சினார்க்கினி 
பாட்டும் யர் . இனியவர் கருத்துப்படி எதில் 

ஓசை இல்லையோ எது ஓசை இல்லையோ 
அது பாட்டும் அன்று என்பதும் தெளிவாகும் . பாவே 
பாட்டான தமிழ்ச் சொல் அமைப்பு நுட்பம் இன்பு 
றத்தக்கது ; தமிழ் இனிமைக்குச் சான்று பகர்கின்றது . 
ஓசைக்குள்ள இனிமை தமிழிற்கு என்க . 


பா என்ற பொதுமை மாத்திரமன்று , வெண்பா 
அகவல் , கலி , வஞ்சி என்ற ஓசைக்கூறுபாடுகளே 
பாவகைகளின் பெயர்களுமாகி , ஓசைதான் 

பாடல் 
என்ற கருத்தை வலிவு செய்கின்றன . ஏன் , பாவினங் 
கள் கூடத் தாழிசை, துறை , விருத்தம் என ஓசை 
அடிப்படையிலே பெயர்பெற்றதை 

நாமறிவோம் . 
இதனாற்போலும் பாட்டைத் திறப்பது பண்ணாலே 
எனப் பாரதியாரும் கூறினார் . 


( 2 ) ஓசைதான்உரைநடையை 
யாப்பிலக்கணம் யும் , பாடலையும் பிரித்து வைக்கின்ற 

எல்லைக் கோடாகும் . பாட்டின் மைய 
முனையாகிய ஓசை முறிவடையும் போது கவிதையின் 
மூச்சே நின்றுவிடும் . அது கவிதை ஆகாது . 

வெற் 
றுச் சொல்லீட்டமே . வெவ்வேறு ஓசையின் ஒழுங் 
கான வரையறைகளே யாப்பிலக்கணமாகி , இலக்கணத் 
துறைகளில் ஒன்றாய் , விரிவும் தெளிவும் பெற்றுள்ளது . 
நேர்சீராயில்லாத சீரமைப்பும் , தளைப்பிணிப்பும் பாவின் 


10 


31 


நீரோசையைச் சிதைத்து அதனை உரை நடைக்குள் 
தள்ளி வைக்கும் . 

எழுத்திற்கு மாத்திரை கோடலும் அசைத்தலும் சீர் 
செய்தலும் , தளையறுத்தலும் ஓசை பற்றி அல்லது 
எழுத்துப் பற்றியன்று 

இவ்வாறு கூறும் சிவஞான முனிவரின் விளக்கம் 
ஓசைக்குள்ள செல்வாக்கைத் தெளிவாகத் தெரிய 
வைக்கின்றது . ஓசை மாசுபடாதிருப்பதற்காக எழுத் 
தும் , சொல்லும் சொற்றொடரும் வேண்டிய இடங் 
களில் யாப்புக் கட்டுக்கோப்புக் கருதித் , தம் இயல் 
பான அமைதி நிலையிழந்து , அஃதாவது இலக்கணத் 
திலிருந்து உறழ்ந்தோ , பிறழ்ந்தோ அல்லது திரிந்தோ 
வழிவிலகி , ஓசை ஓட்டத்திற்குப் பாதை திறந்துவிடு 
தல் வேண்டும் . அன்றி , ஓசை இவற்றிற்கு விலகிக் 
கொடுக்காது . 

விலகின் , யாப்புப் பொருத்துக்கள் 
விலகி , யாப்பு யாப்பற்றதாய் விடும் . எனவே , 

எனவே , ஓசை 
வரையறைகளுக்கு அமைதி கூறும் யாப்பிலக்கணம் 
பேராற்றல் வாய்ந்ததாதல் வேண்டும் . அன்றேல் இலக் 
கண உறழ்ச்சிகளும் விரிவும் ஏற்பட நியாயமில்லை . 


( 3 ) ஏறத்தாழத் தமிழ் இலக்கியப் 
யாப்பும் 

பரவை முழுவதும் செய்யுள் மயமே . 
எழுத்தும் அதனால் செய்யுள் 

வடிவங்களின் 
வன்மையும் தன்மையும் எழுத்து , 
சொல் இலக்கணங்களைத் தம் செல்வாக்கிற்கு உட்படுத்தி 
இருப்பதில் வியப்பும் புதுமையும் இல்லை . யாப்பின் செல் 
வாக்கு இன்றேல் எழுத்திலக்கணம் இத்துணை விரிவடைய 
இடமுமில்லை . இலக்கண நூலோர்களும் உரையாளர் 
களும் ஆண்டாண்டுக் கூறிய விளக்கங்கள் இதனை 
அடித்துக் கூறுகின்றன . சார்பெழுத்துக்களின் விரிவு , 
பல்வகைப்பட்ட விகாரங்கள் எல்லாம் யாப்பின் தரக் 
கமே . 


11 


மேற்படி உண்மையை நினைவுப்படுத்துவதுடன் 
நின்று , இனி , சொல் சொற்றொடர் அமைதியில் உறழ்ச் 
களும் விரிவும் ஏற்பட்டதற்குரிய காரணம் யாப்பமை 
தியே என்பதைக் காண்போம் . இலக்கண உறழ்ச்சி 
யும் இலக்கணமே . இம்முயற்சி இலக்கண ஆய்வுத் 
துறைக்கு அளிக்கும் புதுமையாகலாம் . 

உருபு மயக்கம் 

( 4 ) ஒவ்வொரு வேற்றுமைக்கும் 
இலக்கண குறிப்பிட்ட உருபு உண்டு . இந்த இலக் 
உறழ்ச்சி கண நியதி சில வேளைகளில் மீறப்படு 

வதும் உண்டு . (வேண்டுமென்று அன்று ) 
ஒரு வேற்றுமைக்கு இன்னொரு வேற்றுமையின் உருபு 
வருவதே உருபு மயக்கம் ஆகும் . அப்படி வந்தா 
லும் , பொருளைப் பொறுத்தே வேற்றுமை துணியப்படும் 
என்பர் தொல்காப்பியனார் 2. உருபு மயக்கத்துக்கு 
விளக்கம் தரும் சேனாவரையர் , உருபு தன் பொருளில் 
தீர்ந்து பிற உருபின் பொருட்டாயும் நிற்கும் 3 எனக் 
கூறித் , தன் பொருளில் தீர்தல் இலக்கணம் அன்மை 
யின் , இதனை இலக்கணத்துடன் உறழ்ந்து வருவன 
வற்றோடு வைத்தார் 3 என நுண்மையானதோர் குறிப் 
பும் தந்துள்ளார் . உருபு மயக்கம் ஓர் இலக்கண 
உறழ்ச்சி என்றாரே தவிர , அதன் காரணத்தைச் 
சேனாவரையர் கண்டாரல்லர் . அவர்க்கு அது தேவை 
யும் அன்று . ஆனால் அதற்குக் காரணம் உண்டு 
சீர்தளைச் சிதைவைத் தடுப்பதற்கும் , இன்னோசையை 
எழுப்புவதற்குமாகத்தான் இவ் வுறழ்ச்சிகள் ஏற்பட்டி 
ருத்தல் 

வேண்டும் என்பதே அக் காரணமாகும் . 


சீர்தளைச் 
சிதைவுத்தடுப்பு 


( 5 ) பழைய இலக்கண உரை 
யாளர் குறிப்புக்களிலிருந்து இவ் 
வுண்மையைப் பரிசோதனை செய் 
வோம் . சீர்தளைச் சிதைவுகளைத் 


12 


தடுக்கும் வழிகளில் ஒன்றாய் உருபு மயக்கம் ஏற்பட் 
டுள்ளது என்ற முடிபை அப்பொழுது இலகுவாக ஒப் 
புக்கொண்டு விடலாம் . வெண்பாவும் , 

அகவலுமே 
மிகப் பழைய பாடல்கள் என்பர் 

ஆய்வாளர் . 
அடுத்துக் , கட்டளைக் கலித்துறையைக் குறிப்பிடலாம் . 
இவற்றில் ( அ ) வெண்பாவும் ( ஆ ) கட்டளைக் கலித் 
துறையும் மிகக் கடுமையான 

கடுமையான யாப்பு விதிகளுக்கு 
உட்பட்டவை . சிறிது சிதையினும் முழு அமைப்புமே 
பாறிவிடும் . முதற்கண் வெண்பாவின் யாப்பமை 
திக்காக உருபு மயங்கிய முறையை ஆராய்வோம் . 


அ . வெண்பா 


உம் : 1 பற்றி விடாஅ இடும்பைகள் பற்றினைப் 

பற்றி விடாஅ தவர்க்கு ” 4 
இக்குறளுரையில் விடா அதவர்க்கு என்பது வேற் 
றுமை மயக்கம் என்பர் பரிமேலழகர் .4 

வேற்றுமை 
மயக்கமெனினும் உருபு மயக்கமெனினும் ஒக்கும் . 5 
ஏன் உருபு 

மயங்கியது ? உருபு மயங்காவிட்டால் 
விடாஅ தவரை எனக்குறள் முடியும் . முடியவே , 
தவரை என்பது தேமா ஆகிச் செப்பலோசையைச் 
சிதைத்துவிடும் , வெண்பாவின் இறுதிச்சீர் காசு , நாண் , 
மலர் , பிறப்பு என்ற ஒன்றில் முடிதல் வேண்டுமென்ற 
விதியைச் செயலற்ற தாக்கிவிடும் ஐ உருபிற்குப் பதி 
லாக , கு உருபு கொடுப்பதன் மூலம் இறுதிச்சீர் 
தவர்க்கு ஆகிறது . இது பிறப்பு ( நிரைபு ) . வெண்பா 
உயிர் பிழைக்கின்றது. இது யாப்பின் செல்வாக்கன்றி 
வேறென்னை ? 


அவ்வித் தழுக்கா றுடையானைச் செய்ய வள் 
தவ்வையைக் காட்டி விடும் ( குறள் -167 ) 


13 


என 


இங்கும் தவ்வையைக் காட்டி என்பது வேற்றுமை 
மயக்கம் எனக் குறிப்பிடுவர் பரிமேலழகர் . பொருட் 
சிறப்புக் கருதித் தவ்வையை வேற்றுமை மயக்க 
மாகக் கொள்வதிலும் பார்க்க , உடையானை 

வேற் 
றுமை மயக்கமாகக் கொள்வது பொருத்தமாகும் . காட் 
டுதல் என்ற வினை இங்கு நாலாம் வேற்றுமையை 
அடுத்து வருதலே சிறப்பு என்க . தவ்வைக்கு அழுக் 
காறுடையானைக் காட்டுவதிலும் , அழுக்காறுடையவ 
னுக்கு , இனி உனக்கு உரியவள் அவளே எனத் தவ் 
வையைக் காட்டுதலே இயல்பானதாகும் ; குற்றவாளி 
யின் உள்ளத்தை உணரச் செய்வதற்கு வழியுமாகும் . 
இக்கண்ணோட்டத்தில் உடையானுக்கு என்பது அப் 
படியே நிற்கமுடியாது . நிற்பின் அஃது 

நாலசைச் 
சீராகும் . இதனைத் தடுக்க உடையானை என உருபு 
மயங்கவேண்டும் . இக் கருத்தன்றிப் பரிமேலழகர் 
கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் , தவ்வைக்கு 
நிற்கும் போது வல்லின மெய் அடுத்தடுத்து வருவ 
தால் குறள் இன்னோசையிற் குறுகி விடுகின்றது . 
உம் : 2 உயிருடம்பின் நீக்கியா ரென்பர் செயிருடம்பிற் 

செல்லாத்தீ வாழ்க்கை யவர் 76 
இங்கும் , செயிருடம் பொடு கனிச்சீராகாமல் நிற் 
பதற்காகச் செயிருடம்பின் என நிற்கின்றது . 
யாப்பின் தாக்கமே . 

இனி , சங்க அடிவான இலக்கியமெனக் கருதப்படும் 
அம்மையார் அற்புதத் திருவந்தாதியில் பெரிய புராண 
உரையாளர் உருபு மயக்கம் எனக் குறிப்பிடும் ஓரிடத் 
தைப் பார்ப்போம் . 
உம் : 3 " என்பராக் கோலத்து எரியாடும் எம்மானார்க் 

கன்பறா தென் நெஞ் சகத்து " 
எம்மானார்க்கு என்பது உருபுமயக்கம் என்றெழுதுவர் 
- திரு. சி . கே . சுப்பிரமணிய முதலியார் . எம்மானாரி 


14 


டத்து என நிற்கவேண்டியது உருபு மயக்கம் பெற்றது . 
உருபு மயக்கம் இன்றேல் , ஏழாம் வேற்றுமை ஏற்கும் 
போது நாலசைச் சீராகிவிடும் . இதனைத் தடுக்க உருபு 
மயங்குதல் அவசியமாயிற்று . அன்றித் , தொகைத் 
தொடராதற்கும் இடமில்லை . 

ஆ . கட்டளைக் கலித்துறை 
தளை நியமம் , எழுத்தெண்ணிக்கை, இறுதிச்சீர் 
ஏகாரத்தால் முடிவது என்ற யாப்பு விதிகளுக்கு உட் 
பட்டது கட்டளைக் கலித்துறை. சொல் அமைதியின் 
இயல்பான ஓட்டம் யாப்பு விதிகளுக்கு உடன்படாத 
எல்லையில் , சொல் அமைதியை யாப்பமைதி மாற்றி விடு 
கிறது . கோவைக் கலித்துறைகளில் இவ்வுண்மையைப் 
பரக்கக் காணலாம் . 


உம் : 1 துரும்புறச் செற்ற கொற் றத்தெம் 

பிரான் றில்லைச் சூழ்பொழிற்கே 


எனத்தொடங்கும் செய்யுள் உரையில் , பொழிற்கு 
வேற்றுமை மயக்கம் என எழுதினார் 

என எழுதினார் திருக்கோவை 
உரையாளர் . ஏனோ உருபு இங்கு மயங்கிற்று ? சூழ் 
பொழிற்கண் என நிற்பின் ஏகாரத்தால் முடிய வேண்டு 
மென்ற விதி தகர்ந்து விடும் . சூழ்பொழிற்கண்ணே 
என நிற்குமெனில் நான்கசைச் சீராகி , ஓரெழுத்துக் 
கூடும் . கூடவே , கட்டளைக் கலித்துறை கட்டுவிடும் . 


உம் : 

ம் : 2 


" ஆலத் தினாலமிர் தாக்கிய கோன் தில்லை 
அம்பலம் போல் 10 


மேற்படி திருக்கோவைக் கவிதை அடி , ஆலத் 
தையமிர் தாக்கிய கோன் தில்லை யம்பலம் போல் என 
நிற்க வேண்டும் . ஆலத்தினால் என நிற்பது யாப்பு 
ஏற்படுத்திய மாற்றமே . 


15 


ஆங் 


ளது . 


( 6 அ ) இன்னோசைக்காகவும் 
இன்னோசை காங்கே உருபு மயக்கம் ஏற்பட்டுள் 

" இன்னிசை அளபெடை " என் 
இவற்றை இன்னிசை உருபு மயக்கம் 

எனக் 
கூறிவிடலாம் . சிலப்பதிகாரம் மங்கல வாழ்த்துப்பா 
டல் நான்கு சிந்தியல் வெண்பாக்களைக் கொண்டது . 
அவற்றில் ஒன்று : 


பது போல் 


" பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் 
வீங்கு நீர் வேலி யுலகிற் கவன் குலத்தோ 
டோங்கிப் பரந்தொழுக லான் " 


உலகிற்கு - உலகின்கண் , உருபு மயக்கம் , என் 
பர் அடியார்க்குநல்லார் . வீங்குநீர் வேலியுலகி 
லவன் குலத்தோர் என நின்றாலும் செப்பல் சிதை 
யாது . ஆனால் உலகிற் கவன் குலத்தோடு எனப் 
பாடும் போது இழுமென்னோசை பயக்கின்றது . இன் 
னொரு காரணமும் உண்டு . இதற்கு முந்திய சிந்தி 
யல் வெண்பாவில் இரண்டாம் அடி , நாம நீர் வேலி 
யுலகிற் கவனளிபோல் " என வருதலால் ஓசை இசைவு 
அல்லது தகவுக்காக வீங்குநீர் வேலியுலகிற் கவன் 
குலத்தோர் எனவும் வரவேண்டியதாயிற்று . UTI 
இன்புறுக . 


( 6 - ஆ ) இத்தொடர்பில் நன்னூல் உரையாளர்கள் 
அனைவரும் ஒருமுகமாகக் காட்டிய உதாரணம் , நாகு 
வேயொடு நக்கு வீங்குதோள் " என்பதாகும் ( இத்தோள் 
எதன் தாள் என்பதே தெரியவில்லை , முதலுரையாளரால் 
வலிந்து வரைந்த தோளுமாகலாம் .) வேயை , வேயொடு 
எனத் திரிந்ததால் உருபுமயக்கம் ஆயிற்று . இம்மேற் 
கோள் வெண்பா அல்லது கட்டளைக் கலித் துறையின் 
அடிகளாகாது ; அகவல் அடிகளாக 

வரக்கூடியது . 
எனவே , சீரமைதிக்காக இங்கு உருபு மயங்க இடமில்லை . 


16 


இன்னிசை கருதியே மயங்க வேண்டும் . நாகு வேயை 
நக்கு வீங்குதோள் எனக் கூறும் போது ஏற்படும் ஓசைத் 
தளர்ச்சி எஃகு செவிக்குப் புலனாகும் . 


அடுத்துத், தொல்காப்பிய உரையாளர்கள் உட்பட 
நன்னூல் உரையாளர்களும் ஒருமித்துக் காட்டிய உதா 
ரணம் , 


கிளையரி நாணற் கிழங்கு மணற்கீன்ற 
முளையோ ரன்ன முள்ளெயிற்றுத் துவர்வாய் 

என்பதாகும் . இவை அகவலடிகள் . இன்னிசைக் 
காகவே மணற்கு என உருபு மயங்கிற்று . தவிர , 
இன்னொரு காரணமும் உண்டு. நான்காம் வேற்றுமை 
யாகக் கொள்வதே உண்மையைக் கூறுவதாகும் . மண 
லிற்றான் கிழங்கு முளைவிட முடியும் அல்லவா ? இதனை 
மாறனுக்கு மகன் என்பதுபோற் காண்க . 


இதுவரை , உருபு மயக்கம் என்னும் இலக்கண 
உறழ்ச்சி சீரமைதிக்காகவும் , இன்னோசைக்காகவுமே 
ஏற்படுகின்றது என்ற உண்மை தெளிவாக்கப்பட் 
டுள்ளது . இனி , வினை எச்ச வாய்பாடுகள் பல்குவதற் 
குக் காரணமும் யாப்பமைதியே என்பதைக் கவனிப் 
போம் . 


வினையெச்சம் 


7. செய்து செய்யூச் செய்பு செய்தனச் 
வினையெச்ச செய்யியர் செய்யிய செயின் செயச் 
வாய் பாடு 

( செயற்கு என 
அவ்வகை ஒன்பதும் வினையெஞ்சு கிளவி 12 


இவை தொல்காப்பியர் கூறும் வினையெஞ்சு கிள 
விக்குரிய வாய்பாடுகள் . பின் வந்த நன்னூலார் , 


17 


செய்து செய்பு செய்யாச் செய்யூச் 
செய்தெனச் செயச் செயின் செய்யிய செய்யியர் 
வான்பான் பாக்கின வினையெச் சம்பிற 
ஐந்தொன் றாறு முக்காலமும் முறை தரும் 13 


என 


அவை 


வினையெச்சவாய்பாடுகளைக் கூறி , 
காலங்காட்டும் அடைவையும் கூறியுள்ளார் . 


8. தொல்காப்பியத்திற்குப் பின்னெ 
செய்யா ழுந்த நன்னூல் , நேமிநாத ஆசிரியர் 

கள் செய்யா என்றொரு வாய்பாடும் 
கூறியிருக்க , தொல்காப்பியனார் வாய்பாட்டு வரிசையில் 
அதனை வைக்கவில்லை . எனினும் , செய்யா என்னும் 
வினையெஞ்சு கிளவியும் , அவ்வியல் திரியா தென் மனார் 
புலவர் ” 14 என எழுத்து அதிகாரத்திற் கூறுதலின் அவ் 
வாறு ஒரு வாய்பாட்டை ஏற்றுக் கொண்டாராயிற்று . 
வாய்பாட்டு வரிசையிற் கூருததற்குக் காரணம் அருகிய 
வழக்கு அல்லது செய்யூ என்னும் வாய்பாட்டின் திரிபு 
அது எனக் கருதியிருக்கலாம் . வினையெச்ச வாய்பாடு 
களுக்குக் காலவிளக்கம் தரும்போது , அஃது (உண்ணூ ) 
உண்ணா என ஆகாரமாயும் வரும் 15 எனச் சேனாவரை 
யர் இதனை அடக்கிக்கொண்டார் . நேமினாத ஆசிரியர் 
செய்யா என்னும் வாய்பாட்டைச் சொல்லி , செய்யூ 
என்பதைத் தவிர்த்தார் . இவற்றிலிருந்து விளங்குவது 
செய்யூ செய்யா அல்லது செய்யா செய்யூ என ஆகியி 
ருத்தல் வேண்டும் என்பதேயாகும் . அதாவது ஒன்று 
காட்டும் காலத்தையே மற்றதும் காட்டும் என்பதே . 

9. இதற்குமுன் , இவ் வினை 
கால அடைவும் யெச்ச வாய்பாடுகள் 

எவ்வாறு 
காட்டுமாறும் காலங் காட்டுகின்றன 

ஆழ் சிந்தனைக்குரிய ஒரு கேள்வி 
யாகும் . நன்னூலார் , ஐந்தொன்று ஆறு முக்காலமும் 
முறைதரும் என்றாரே அன்றி , அவை எவ்வாறு காலங் 


என்பது 


18 


டின 16 


என்று 


காட்டும் எனக் கூறவில்லை தொல்காப்பியமோ காலங் 
காட்டும் அடைவையும் கூற வில்லை , 

முறையையும் 
சொல்ல வில்லை . நன்னூலுக்கு முதலுரை கண்ட மயிலை 
நாதரும் இவ் 

வினையெச்ச வாய்பாடுகள் எவ்வாறு 
காலங் காட்டும் எனக் குறிப்பிடவில்லை . சங்கர நமச் 
சிவாயர்தான் முதன் முதலாக , செய்தென்பது இடை 
நிலையாலும் , ஏனைய இறுதி நிலையாலும் காலங்காட் 

குறிப்பிட்டார் . சிவஞான முனிவர் 
சங்கர நமச்சிவாயரை வழி மொழிந்தார் . தொல்காப் 
பிய உரையாளர்களோ செய்து என்பது தவிர்ந்த 
இறந்தகால வினையெச்ச வாய்பாடுகளுக்கு ( ஏனைய 
இங்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை ) 
தொழில் நிகழ்ச்சி முன்பின் அல்லது காரண காரிய 
அடிப்படையில் கால விளக்கம் தந்தார்கள் . 

அன்றி , 
ஏனையன விகுதிகளால் காலம் காட்டும் எனக்குறிப்பிட 
வில்லை . வினையெச்ச விளக்கத்தில் தொல்லுரையாளர் 
( தொல்காப்பிய உரையாளர் ) நல்லுரையாளரைக் 
( நன்னூல் உரையாளர் ) காட்டிலும் விரகுடையர் 
போலும் ! 


10 விகுதிகள் காலம் காட்டும் எனக் 
விகுதியும் குறிப்பிட்ட சங்கர நமச்சிவாயர் எவ் 
காலமும் விகுதி எக்காலத்தைக் காட்டும் என்பதை 

யும் , அதற்கான ஆதாரங்களையும் காட்டி 
யிருத்தல் வேண்டும் . அன்றிப் , பொதுப்படையிற் பேசு 
வது சரியாகாது . செய்து என்னும் வாய்பாட்டைப் 
பொறுத்தவரையில் பிரச்சினையில்லை . கால இடைநிலை 
தெளிவாக உள்ளதால் தொல்லையும் இல்லை . செய்யூ 
என்னும் வாய்பாட்டைப் பொறுத்தவரையில் தொல்லை 
யுண்டு . அவர் கருத்துப்படி , ஊகாரம் இறந்தகாலம் 
காட்டுதல் வேண்டும் . அவ்வாறு காட்டுதற்கு எள் 
ளும் இல்லை , எண்ணெயுமில்லை . எனவே , செய்யூ என் 
னும் வாய்பாடு எவ்வாறு இறந்தகாலம் காட்டும் என 


19 


ஆராய்வது அவசியம் என்க . இதற்கு யாப்பமைதி 
வழிச்சென்று விடை காண்போம் . 


திரிபுநிலையும் 
யாப்பும் 


11. படுமகன் கிடைக்கை காணாஉ 

ஈன்ற ஞான்றினும் பெரிதுவந் 


( தனளே " 17 


இங்கு , கா என்பதன் கருத்து கண்டு என் 
பதாகும் . காணு என்பதற்குப் பதிலாகக் கண்டு என 
நின்றால் இடர்ப்பாடு என்னை ? இறுதியடியில் முதற்சீர் 
உயிர் முதலாக நிற்றலின் ,, குற்றியலுகரப்புணர்ச்சி 
விதிப்படி பாடல் பின் வருமாறு நிற்க வேண்டும் . 


படுமகன் கிடக்கை கண் . 
டீன்ற ஞான்றினும் பெரிதுவந் தனளே " 


இதன்படி முதலடியின் இறுதிச்சீர் ஓரசையாய்விட் 
டது . இதனால் சீர்குறைந்து அகவல் ஓசை நொண்டி 
யாகிவிடும் . புணர்ச்சி விதிகளின்படி ஏற்படும் இவ் 
விடர்ப்பாட்டைத் தவிர்க்க, கண்டு என்ற எச்சத்தைக் 
காணூ எனத் திரித்துவிட்டான் நுண்மதிக் கவிஞன் . 
ஆகவே , செய்யூ என்பது செய்து என் பதன் யாப்பு 
நோக்கிய திரிபே என்க . செய்து என்னும் வாய் 
பாட்டு எச்சங்கள் ( கடதற ஊர்ந்த உகர வாய்பாடு ) 
உயிர் முதற் சீர்வரும் போது , 

ஓரசையாக மாறும் 
ஊனத்தைத் தவிர்க்கும் வழிகளில் இதுவும் ஒன்றெனக் 
கொள்ளலாம் . செய்யூ என்பதன் வரலாறு இது எனக் 
கூறவே செய்யா என்பதற்கும் அது ஒக்கும் . கலாநிதி 
சாமிநாத ஐயரின் புறநானூற்றுப் பதிப்பில் உள்ள 
காணா 18 என்றும் மறுபாடம் மிக ஊன்றிக் கவனிக் 
கத் தக்கது . பொன்னாலாகிய அணியும் பொன்னாவது 
போல் , செய்து என்பதன் திரிபுகளும் செய்து 
என்பதே . 


20 


12. உயிர் 

முதலான சொற்கள் 
எதுகைத் வரின் இவ்வண்ணம் ஆகுமெனில் மெய் 
தொடை முதலான சொற்கள் வரின் திரிபுக்கு இட 

மில்லையே எனத்தடையெழுப்பலாம் . ஒரு 
சொல் ஆட்சிக்கு வந்தபின் வந்ததற்கான காரணத்தை 
மக்கள் அறிவதில்லை , அறிய வேண்டுவதுமில்லை . உயர்ந் 
தோர் வழக்கு என்பதால் அது வாழ்வு பெற்றுவிடுகிறது . 
எனினும் மெய் முதலான சொற்களிலும் செய்து என் 
னும் வாய்பாடு திரிபு பெறும் எனக் கருதுவதற்கும் 
யாப்பமைதி வழியே ஆதாரம் உண்டு . பின் வரும் நன் 
னெறிச் செய்யுளில் எதுகைத்தொடை கருதி இவ் வகைத் 
திரிபு ஏற்பட்டுவிட்டது . 


- பிறர்க்குதவி 
செய்யாக் கருங்கடல் நீர் சென்று புயல் முகந்து 

பெய்யாக் கொடுக்கும் பிறர்க்கு 19 
பெய்யாக்கொடுக்கும் - பெய்து கொடுக்கும் . இங்கே 
எதுகைத்தொடை நோக்கியே பெய்து என்பது 
பெய்யா எனத்திரிந்தது என்று 

புரிந்து கொள்ள 
நேரம் வேண்டியதில்லை . 


13. மேற்படி திரிபுகளை இலக்கண 
திரிபுக்கு ஆசிரியர்கள் அமைதியாக்கிக் கொண் 
அமைதி டார்களா என்பது அடுத்த கேள்வி . 

ஆம் , கொண்டார்கள் . " சொற் றிரியினும் 
பொருள் திரியா வினைக்குறை " 20 எனப் பவணந்தியார் 
அமைதி கூறியதும் அறிக . இச் சூத்திரத்திற்கு விளக் 
கம் தந்த சிவஞான முனிவர் , வினைக்குறை எனப் பொதுப் 
படக் கூறினமையால் , வினையெச்சங்களுள் ஒன்று ஒன்றாய்த் 
திரிந்து வருவன பிறவும் உளவேல் அவையும் கொள்க " 21 
என்றார் . இன்னும் தெளிவாகத் , " தத்தம் உருபு ஒன்று 
ஒன்றாய்த் திரிந்து வருதல் உளவேனும் , தம்பொருளில் திரி 
யாவாம் வினையெச்சங்கள் " 22 எனக் கூறியுள்ளாரே மயிலை 


21 


நாதர் . நன்னூலார் கூறிய இவ் அமைதிச் சூத்திரத் 
திற்குச் , செயவென் எச்சத் திரிபுகளை மாத்திரம் உரை 
யாளர் காட்டியமை இலக்கணத் துர் அதிட்டமாகும் . 


14. இறந்த காலத்தின் ஏனைய வாய் 
முடிபு 

பாடுகளும் , ஏனைய கால வாய்பாடுகளும் 

விரிவஞ்சி எடுத்துக் கொள்ளப் 
வில்லை . இருந்தும் , யாப்பிலக்கணம் சொல் , சொற் 
றொடர் இலக்கண அமைதிகளைத் தடுத்தாட்கொண்டு 
தன் செல்வாக்கிற்கு உட்படுத்தியிருப்பது , இதுவரை 
ஆராயப்பட்டவற்றிலிருந்து தெளிவாகின்றது . 


மேற்கோள் 


1 . 


சிவஞானமுனிவர் , தொல்காப்பியச் சூத்திர விருத்தி : 
கழக வெளியீடு , 1964 பக் . 33 


2. தொல் , சொல் கணேசையர் பதிப்பு 1938 , பக் . 164 
தொல் சொல் : கணேசையர் பதிப்பு 1938 , 

164-165 


3 . 


4 . 


திருக்குறள் பரி -உரை : கழக வெளியீடு , 1961 , 

பக் .128 


5 


நன்னூல் மூலமும் உரையும் ( தமிழ் இலக்கணம் ) : 

பவானந்தம்பிள்ளை பதிப்பு , 1922 , பக் . 186 


6. திருக்குறள் பரி . உரை : கழகவெளியீடு 1961 , 

பக் . 120 


7. காரைக்காலம்மையார் . அற்புதத்திருவந்தாதி , 

செய்யுள் 1 . 


8. திருத்தொண்டர் புராணம் ( மூன்றாம் பகுதி - 1-2 பாகங் 

கள் ) 1943. பக் 900 


22 


11 


9 திருக்கோவையார் மூலமும் உரையும் : நாவலர் 

பதிப்பு 1967 பக் . 240 
10. திருக்கோவையார் மூலமும் உரையும் ; 

நாவலர் பதிப்பு 1957 பக் . 51 
சிலப்பதிகாரம் , அடியார்க்கு நல்லார் உரை : 

உ.வே சா பதிப்பு 1927 , பக் 37 
12. தொல் சொல் , சேனாவரையர் உரை : 

கணேசையர் பதிப்பு 1938 பக் 268 
13 நன்னூல் மூலமும் விருத்தியுரையும் 

நாவலர் பதிப்பு 1957 : பக் 316 
14 தொல் எழுத்து : கணேசையர் பதிப்பு 1952 , 

சூ 222 ( பக் 205 ) 
15. தொல் சொல் : கணேசையர் பதிப்பு , 1938 , பக் 270 
16 நன்னூல் மூலமும் சங்கர நமச்சிவாயர் உரையும் 

உ . வே சா பதிப்பு 1953 , பக் 259 
17. புற நானூறு மூலமும் உரையும் : உ வே . சா . பதிப்பு 

1923 , பக் . 392 


18 


9 


19. சிவப்பிரகாச சுவாமிகள் , நன்னெறி நீதி நூற்றொகை 

முதற்பாகம் : ஸ்ரீ மகள் கம்பனி 1951 , பக் . 118 
20 நன்னூல் மூலமும் விருத்தியுரையும் . நாவலர் பதிப்பு 

1957 , சூ . 346 ( பக் 320 ) 
21 

( பக் 321 ) 
22. நன்னூல் மயிலை நாதர் உரை : உ . வே . சா . பதிப்பு 

1946 , பக் . 177 


